﻿208. இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்குப் பகிரங்க எதிரியாவான்.
209. (தெளிவான) சான்றுகள் உங்களுக்கு வந்த பிறகும் நீங்கள் வழி பிறழ்ந்தால் அல்லாஹ்  வல்லமை படைத்தவனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
------------------------------------------------------
அல்லாஹ் வை நம்பி, அவனுடைய தூதரை உண்மையாளர் என ஏற்றுக்கொள்கிற எல்லா அடியார்களும் இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களையும் அதன் ஆதாரங்களையும் பற்றிப் பிடிக்க வேண்டும்; தம்மால் இயன்ற அளவு அதன் கட்டளைகள் அனைத்தையும் செயல்படுத்தி, தடை செய்யப்பட்ட அனைத்தையும் கைவிட்டுவிட வேண்டும் என்று இங்கு அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.

இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள் 
--------------------------------------------------
இங்கு "இஸ்லாம்" என்பதைக் குறிக்க "அஸ்ஸில்ம்" எனும் சொல் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. இதற்கு (சாந்தி, சமாதானம் என்ற பொருள் இருந்தாலும்) இங்கு "இஸ்லாமிய மார்க்கம்" என்பதே நோக்கப் பொருளாகும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள். அபுல்ஆலியா மற்றும் ளஹ் ஹாக் (ரஹ் ) ஆகியோர், "முழுமையான கீழ்ப்படிதல்" என்று பொருள் கூறியுள்ளனர்.
"முழுமையாக ("காஃப்பத்") நுழைந்துவிடுங்கள்" என்றால், எல்லா நற்செயல்களையும் தர்மங்களையும் செய்யுங்கள் என்று முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் (ரலி), அபுல்ஆலியா, இக்ரிமா (ரஹ் ) ஆகியோர் "நீங்கள் அனைவரும் இஸ்லாத்தில் நுழைந்துவிடுங்கள்" என்று பொருள் கூறியுள்ளார்கள்.
இவ்வாறு விரிவுரையாளர்களில் சிலர், "காஃப்ஃபத்தன்" என்ற சொல்லுக்கு "அனைவரும்" என்று பொருள் கூறியிருந்தாலும், முதலாவது கருத்தே சரியானது. அதாவது இறைநம்பிக்கையின் அனைத்துக் கிளைகளையும், இஸ்லாத்தின் எல்லாச் சட்ட திட்டங்களையும் அனைவரும் முழுமையாகச் செயல்படுத்த வேண்டும். இறைநம்பிக்கையின் கிளைகள் ஏராளமாக இருந்தாலும், அவற்றில் தமக்கு முடிந்ததைச் செய்ய வேண்டும் என்பதே இத்தொடரின் கருத்தாகும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இத்தொடரில், "இறைநம்பிக்கை கொண்டோரே!" என்ற சொற்றொடர் வேதக்காரர்களிலுள்ள இறைநம்பிக்கையாளர்களைக் குறிக்கிறது. ஏனெனில், அவர்கள் அல்லாஹ் வை நம்பியதோடு, (காலாவதியாகிப்போன) தவ்ராத் வேதத்தின் சில சட்டங்களையும், அவர்களுக்கு அருளப்பெற்ற மார்க்க நெறிகளில் சிலவற்றையும் (விடாப்பிடியாக) பிடித்துக்கொண்டிருந்தனர்.
அப்போதுதான், "நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள்" என்று அல்லாஹ்  கூறினான்
அதாவது முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு வழங்கப்பெற்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் நெறிகளுக்குள் நீங்கள் முழுமையாக நுழையுங்கள். அவற்றில் எதையும் கைவிடாதீர்கள். தவ்ராத்தையும் அதிலுள்ளவற்றையும் நீங்கள் நம்பினால் போதும். (அவற்றைத் தற்போது செயல்படுத்த வேண்டியதில்லை) என்று அல்லாஹ்  கூறுகிறான்.

ஷைத்தானின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றாதீர்கள் 
---------------------------------------------
அடுத்து "ஷைத்தானின் அடிச்சுவடுகளைப் பின்பற்றாதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது வழிபாடுகளை நிறைவேற்றுங்கள்; ஷைத்தான் கட்டளையிடும் செயல்களைத் தவிர்த்துவிடுங்கள். ஏனெனில், அவன் உங்களுக்குத் தீமையையும், மானக்கேடான செயலையும், அல்லாஹ் வின் மீது நீங்கள் அறியாதவற்றை(ப் புனைந்து) உரைப்பதையுமே தூண்டுவான். (2:169)
அது மட்டுமன்றி, அவன் தன் கூட்டத்தார் நரகவாசிகளாக ஆவதற்காகவே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறான் (35:6). இதனாலேயே, "அவன் உங்களுக்குப் பகிரங்க எதிரியாவான்" என்று அல்லாஹ்  இங்கு கூறியுள்ளான்.
அடுத்த வசனத்தில் (209), "(தெளிவான) சான்றுகள் உங்களுக்கு வந்த பிறகும் நீங்கள் வழி பிறழ்ந்தால்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் நிலைபெற்றதற்குப் பிறகும் நீங்கள் உண்மையிலிருந்து தடம் புரண்டால் தண்டனை வழங்குவதில் அல்லாஹ்  மிகவும் வல்லமை படைத்தவன்; அவனது தண்டனையிலிருந்து வெருண்டோடும் யாரும் அவனிடமிருந்து தப்ப இயலாது; அவனை யாரும் வெல்ல முடியாது என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள். மேலும், அவன் தன் கட்டளைகளை மாற்றுவதிலும், (மாற்றாமல்) நீடிக்கச்செய்வதிலும் ஞானம் நிறைந்தவன் என்பதையும் புரிந்துகொள்ளுங்கள்.
இதனாலேயே இந்தத் தொடருக்கு அபுல்ஆலியா மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் விளக்கமளிக்கையில், "அல்லாஹ்  தண்டனை வழங்குவதில் வல்லமை படைத்தவன்; கட்டளை பிறப்பிப்பதில் மதிநுட்பம் வாய்ந்தவன்" என்று கூறியுள்ளனர்.
முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: தான் விரும்பினால் தன்னை மறுப்பவனுக்குக்கூட உதவி செய்வதில் அல்லாஹ்  மிகைத்தவன். அடியார்கள் முன்வைக்கும் சமாதானங்களையும், அவர்களிடம் நிலை நிறுத்த வேண்டிய தன் ஆதாரங்களையும் அவன் நன்கறிந்தவன்.
